தவளையும் வேற்றாளும் 

மேக்ஸ் 


தவளையும் 
வேற்றாளும் 
மேக்ஸ் 


ஒரு நாள் , ஒரு வேற்றாள் வந்து காட்டுக்கு 
அருகில் தனது கூடாரத்தை அமைத்தார் . 
பன்றி தான் முதலில் அவரைப் பார்த்தது . 


" அது உங்களுக்கு எப்படி தெரியும் ? " என்று தவளை கேட்டது . 
" எல்லோருக்கும் தெரிந்தது தான் இது " என்று சீறியது வாத்து . 


பன்றி தனது நண்பர்களான வாத்தையும் தவளையையும் சந்தித்த 
போது பரபரப்புடன் கேட்டது , " நீங்கள் அந்த ஆளைப் 
பார்த்தீர்களா? " 
" இல்லையே . ஆள் எப்படி ? " என்று வாத்து கேட்டது . 
" என்னைக் கேட்டால் , அவர் ஒரு அசிங்கமான அழுக்கு எலி 
போல் இருக்கிறார் , எதற்கு இங்கு வந்திருக்கிறார் என்று 
தெரியவில்லை." என்றது பன்றி . 
வாத்து சொன்னது " நாம் எலிகளைப் பற்றி எச்சரிக்கையாக 
இருக்க வேண்டும் , திருட்டு எலிகள்." 


ஆனால் தவளை அதை நம்பவில்லை . தானே நேரில் காண 
விரும்பியது . அன்று இரவு , இருட்டிய பிறகு , தூரத்தில் ஒரு 
சிவப்பு வெளிச்சத்தைக் கண்டது . தவளை மெதுவாக அதை 
நோக்கி சென்றது 


காட்டின் அருகில் துணியால் செய்யப்பட்ட ஒரு 
கூடாரத்தைக் கண்டது 


அந்த வேற்றாள் தீ மூட்டி உணவு சமைத்துக் 
கொண்டிருந்தான் . அருமையான மணம் கமழும் சுகமான 
அந்த சூழல் தவளையின் மனத்தைக் கவர்ந்தது . 


மறுநாள் தவளை மற்றவர்களிடம் சொன்னது " நான் 
அவரைப் பார்த்தேன் " 
" அப்புறம் ? " கேட்டது பன்றி . 
" அவர் மிக நல்லவராய் தெரிகிறார் , " என்றது தவளை. 


பன்றி " ஜாக்கிரதை ! அவர் ஒரு அழுக்கு எலி என்பதை மறந்து 
விடாதீர்கள் ." என்று எச்சரித்தது . 
" ஒரு வேலை கூட செய்யாமல் நம் அனைவரது உணவையும் 
அந்த திருட்டு சோம்பேறி எலி தின்றுவிடும் என்று நான் 
பந்தயம் கட்டுகிறேன் " என்றது வாத்து . 


ஆனால் உண்மையில் எலி எப்போதும் சுறுசுறுப்பாக 
இருந்தது . மரத்தினாலான ஒரு மேஜையையும் 
பெஞ்சையும் திறம்பட உருவாக்கியது . அப்படி ஒன்றும் 
அழுக்காகவும் இல்லை . ஆனால் என்ன , அடிக்கடி ஆற்றில் 
குளித்தாலும் எப்போதும் கொஞ்சம் அவலட்சணமாக 
காணப்பட்டது . 


Now 


ஒரு நாள் , தவளை எலியை சந்திக்க சென்றது . எலி தான் 
செய்த புதிய பெஞ்சில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் 
கொண்டிருந்தது . 
" ஹலோ நான் ஒரு தவளை" என்றது தவளை. 
எலி சொன்னது " நீ தவளை என்று எனக்கு தெரியும் . நான் 
முட்டாள் அல்ல . ஆங்கிலம் , பிரஞ்சு மற்றும் ஜெர்மன் ஆகிய 
மூன்று மொழிகளில் எனக்கு எழுதப் படிக்க தெரியும் . " 
புத்திசாலி முயலுக்கு கூட இத்தனை மொழிகள் தெரியாது 
என்பதால் , தவளை எலியால் பெரிதும் கவரப்பட்டது . 


அப்போது அங்கு வந்து சேர்ந்த பன்றி "உனக்கு எந்த ஊர் ? " 
என்று எலியிடம் கோபமாக கேட்டது . 
" யாதும் ஊரே யாவரும் கேளிர் " என்று எலி அமைதியாக 
பதிலளித்தது . 
" ஓஹோ! அப்படியென்றால் உனக்கு இங்கு 
வேலையில்லை . கிளம்பு " என்று பன்றி கத்தியது . 
எலி அமைதியின் வடிவமாய் பார்த்தது . 


எலி கூறியது " நான் உலகம் முழுவதும் பயணம் 
செய்திருக்கிறேன் . இந்த இடம் ஆற்றின் கரையில் அழகாகவும் 
அமைதியாகவும் இருக்கிறது . என் மனதிற்கு மிகவும் 
பிடித்திருக்கிறது ." 


" நீ தான் என் மரத்தை திருடியிருக்கிறாய் என்று நினைக்கிறேன் " 
என்று குற்றம் சாட்டியது பன்றி . எலி மென்மையான குரலில் 
சொன்னது " இந்த காடு அனைவருக்கும் சொந்தமானது . 
மரத்துண்டுகளை நான் கண்டெடுத்தேன் " 
" சொறிபிடித்த எலி ! "முணுமுணுத்தது பன்றி 
எலி வேதனையுடன் " ஆமாம் எல்லாம் என் தவறு . 
எல்லாவற்றிற்கும் எப்போதும் எலிகளே குற்றம் 
சாட்டப்படுகின்றன . " என்றது . 


தவளையும் , பன்றியும் , வாத்தும் முயலைச் சந்திக்கச் சென்றன . 
" அந்த அருவறுப்பான எலி இந்த இடத்தை விட்டு வெளியேற 
வேண்டும் , " என்றது பன்றி . 
" எலிக்கு அங்கே இருக்க உரிமை இல்லை . அது விறகுகளைத் 
திருடுகிறதோடு மட்டுமில்லாமல் காட்டுமிராண்டித்தனமாக 
நடந்துகொள்கிறது " என்று வாத்து கத்தியது . 
" அமைதி ! அமைதி ! எலி பார்க்க வித்தியாசமாக இருக்கலாம் , 
ஆனால் அது எந்த தவறும் செய்யவில்லை , காடு அனைவருக்கும் 
சொந்தமானது தானே!." என்றது முயல் . 


அன்று முதல் , தினமும் தவளை எலியைச் சந்தித்தது . 
அவர்கள் பெஞ்சில் அருகருகே அமர்ந்து இயற்கை காட்சிகளை 
ரசித்தனர் . எலி பல நாடுகளில் பயணித்து தான் பெற்ற 
மெய்சிலிர்க்கும் அனுபவங்களைப் பற்றிய கதைகளை 
தவளையிடம் பகிர்ந்து கொண்டது . 


பன்றி தவளையைக் கண்டித்தது . " நீ அந்த அழுக்கு எலி வீட்டுக்குச் 
செல்லக்கூடாது ," என்றது . 
" ஏன் போகக்கூடாது ? " என்று கேட்டது தவளை. " ஏனென்றால் அது 
நம்மைப் போலில்லை வித்தியாசமானது " என்றது வாத்து . 
" வித்தியாசமானதா ? நாம் அனைவருமே ஒருவருக்கொருவர் 
வித்தியாசமாக தானே இருக்கிறோம் . " என்று கேட்டது தவளை. 
" இல்லை இல்லை . நாம் எல்லாம் ஒரு குடும்பமாய் இருக்கிறோம் . 
எலியோ வெளியூர்க்காரன் . " என்று வாத்து மறுத்தது . 


பின்னொரு நாள் , பன்றி சமைக்கும் போது கொஞ்சம் 
கவனக்குறைவாக இருந்ததால் பெரியதாக 
தீப்பிடித்துவிட்டது . விரைவில் தீ பரவி , பன்றியின் வீடு 
பற்றி எரிய ஆரம்பித்தது . 


பன்றி பயத்தில் வெளியே ஓடி கூச்சலிட்டது . 
" காப்பாற்றுங்கள் ! காப்பாற்றுங்கள் !! " 
ஏற்கனவே அங்கு வந்துவிட்ட எலி , ஆற்றில் இருந்து 
வாளிகளில் நீரை கொண்டு வந்து , தீ அணையும் வரை 
போராடியது . 


பன்றியின் வீட்டுக் கூரை முற்றிலுமாக எரிந்து போய்விட்டது . 
எல்லா விலங்குகளும் திகைத்துப்போய் நின்றன . 
பன்றி தனக்கு வீடு இல்லையே என்று கவலைப்பட தேவையே 
இல்லாமல் அடுத்த நாள் , எலி சுத்தியலும் ஆணிகளும் 
கொண்டு வந்து உடனடியாக வீட்டின் கூரையை சரிசெய்தது ! 


ஒரு நாள் முயல் தண்ணீர் எடுக்க ஆற்றுக்குச் சென்ற போது 
திடீரென்று வழுக்கி ஆழமான நதியில் விழுந்துவிட்டது . முயலுக்கு 
நீந்தவும் தெரியாது . "உதவி உதவி !" என்று சத்தம் போட்டது 
முயல் . 
முயலின் அலறல் சத்தம் கேட்டு எலி உடனடியாக நதிக்குள் 
பாய்ந்தது . முயலை மீட்டு , பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்து 
சேர்த்தது . 


இப்போது அனைவரும் எலி தங்களுடன் வாழலாம் என்று 
ஒப்புக்கொண்டனர் . எலி மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் 
இருந்தது . யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் , எலிதான் முதல் 
ஆளாய் அங்கு நிற்கும் . 


ஆற்றங்கரை விருந்து , காட்டுக்குள் சுற்றுலா போன்ற ஏற்பாடுகளைச் 
செய்து மற்ற விலங்குகளுடன் எலி உல்லாசமாக பொழுதைக் 
கழித்தது . 


ஒரு நாள் தவளை எலியைச் சந்திக்கச் சென்றபோது , அதன் 
கண்களை நம்ப முடியவில்லை . எலியின் கூடாரம் 
தரையில் பிரித்துக் கிடந்தது , எலி தன் பையுடன் அங்கே 
நின்று கொண்டிருந்தது . 


H 


மாலைப் பொழுதுகளில் சீனாவின் டிராகன்களைப் பற்றிய 
திகிலூட்டும் கதைகளையும் , உலகத்தில் தான் சந்தித்த பல 
சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றியும் எலி அவர்களிடம் 
சொல்லும் . அந்த ஆனந்தமான காலகட்டத்தில் , எலியிடம் 
எப்போதும் சொல்ல தயாராக புதிய கதைகள் ஏராளம் 
இருந்தன . 


" நீ எங்கே கிளம்புகிறாய் ? " என்று தவளை திகைத்துப்போய் 
கேட்டது . 
" ஆம் , மறுபடியும் பயணம் செய்யவேண்டிய நேரம் 
வந்துவிட்டது . நான் இதுவரை பார்த்திராத அமெரிக்காவிற்கு 
போகப் பொகிறேன் . " என்றது எலி . 
இதைக் கேட்டு தவளை நிலைகுலைந்து போனது . 


அருவறுப்பான அழுக்கான , ஆனால் நல்ல மனதுள்ள, 
புத்திசாலித்தனமும் பிறருக்கு உதவும் தன்மையும் கொண்ட எலி 
அங்கிருந்து கிளம்பியது . கண்பார்வையிலிருந்து எலி மறைவது வரை 
பார்த்துக்கொண்டே இருந்தன அதன் நண்பர்கள் . 


கண்களில் கண்ணீர் மல்க , தவளை, வாத்து , முயல் , பன்றி 
எல்லாம் தம் நண்பன் எலிக்கு விடை கொடுத்தன . " ஒருவேளை 
ஒரு நாள் திரும்பி வந்தால் , நான் ஆற்றின் மீது ஒரு பாலம் 
கட்டுவேன் . " என்றது எலி உற்சாகமாக . 


முயல் பெருமூச்சுடன் " இந்த எலியை நம்மால் மறக்கவே 
முடியாது " என்றது . ஆமாம் , எலி ஒரு வெறுமையை 
விட்டுச்சென்றது . ஆனால் அதனுடைய பெஞ்ச்சில் நண்பர்கள் 
நான்கு பேரும் ஒன்றாக உட்கார்ந்து எலியைப் பற்றிய 
நினைவுகளைப் பேசித் தீர்த்தனர் . 

முற்றும் 


ஒரு வேற்றாள் காட்டுக்கு வரும்போது , தவளையின் நண்பர்கள் அவரை 
சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள் . எலி அழுக்காகவும் திருடனாகவும் 
இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் . ஆனால் தவளை இதை 
ஏற்கவில்லை . உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்து எலியுடன் 
நட்பை உருவாக்குகிறது . பின்னர் எலி பல அவசர காலங்களில் 
மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது . முடிவில் , வித்தியாசமான 
தோற்றமுடைய விலங்கும் மிகவும் அழகாகவும் உன்னதமாகவும் 
இருக்க முடியும் என்பதை மற்றவர்கள் புரிந்துகொள்கிறார்கள் ! 
மேக்ஸ் பல விருதுகள் பெற்ற ஒரு எழுத்தாளர் , அவரது கதைகள் 
வாழ்வின் அடிப்படை கொள்கைகளை மென்மையான நகைச்சுவையுடன் 
தொட்டுச் செல்கின்றன . 


